Kerala Gazette No. 41 dated 20th October 2009 . 
PART I 


Section iii 


Govt 


PNMENT 
नन्दनव 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - ஒருங்கிணைப்பு ) துறை 

அறிக்கை 


எண் 19147 / ச . இ . ஒ . 3 / 2008 / சட்ட 


ம் . 


2009 ஜனவரி 5 
திருவனந்தபுரம் , -- 

1930 பௌஷா 15 . 


கேரள மாநில சட்டமன்ற பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுத் 
தகவலுக்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டமன்றப் பேரவையால் 
நிறைவேற்றப்பட்டபடியான மசோதாவிற்கு 2009 ஜனவரி 3- ம் நாள் ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சிறப்பு செயலாளர் (சட்டம்) . 


2009 - ன் சட்ட 


ம் எண் 6 


2008 - ன் உயர் சட்டக்கல்விக்கான தேசிய பல்கலைக் 

கழகம் (திருத்த ) சட்டம் 


2005 - ன் உயர் சட்டக்கல்விக்கான தேசிய பல்கலைக்கழக சட்டத்தை 
திருத்தம் செய்வதற்கான ஒரு சட்டம் . 


முகவுரை. - 2005 - ன் உயர் சட்டக்கல்விக்கான தேசிய பல்கலைக்கழக 
சட்டத்தை பின்வரும் நோக்கங்களுக்காக திருத்துவது தேவையாக இருப்பதால் ; 

இந்தியக்குடியரசின் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 


G. 2/2009 /DTP . 


1 . சுருக்கத்தலைப்பும் தொடக்கமும் : - (1 ) இந்த சட்டம் 2008 - ன் உயர் 
சட்டக்கல்விக்கான தேசிய பல்கலைக்கழக (திருத்த ) சட்டம் என்று 
அழைக்கப்படலாம் . 


(2 ) இது 2008 ஜூன் 9- ம் தேதி அமலில் வந்ததாக கருதப்படவேண்டும் . 


2 . முகவுரையில் திருத்தம் . - 2005 - ன் உயர் சட்டக்கல்விக்கான தேசிய 
பல்கலைக்கழக சட்டத்தின் ( 2005 - ன் 27 ) ( இதற்குப் பிறகு முதன்மைச்சட்டம் 
என்று அழைக்கப்படும் ) கடைசி அட்டவணையில் வரும் " சுய நிதி 
அடிப்படையில் என்ற சொற்கள் தவிர்க்கப்பட வேண்டும் . 

3 . பிரிவு 3- ல் திருத்தம் - முதன்மை சட்டத்தின் பிரிவு 3- ன் துணைப்பிரிவு 
( 2)- ல் " சுயநிதி என்ற சொற்கள் விட்டுவிடவேண்டும் . 

4 . பிரிவு 12- ல் திருத்தம் . - முதன்மை சட்டத்தின் பிரிவு 12 - ல் இனம் 
( xi )- க்கு பின் கீழ்வரும் இனம் இணைத்துக் கொள்ள வேண்டும் , அதாவது : 

“ ( xiஎ ) தலைமைச் செயலாளர் , நிதிதுறை, கேரள அரசு ; 

( xii ) உயர் கல்வி குழுவினுடைய செயல்பாட்டுக்குழு அதன் 
உறுப்பினர்களில் இருந்து பெயர் நியமனம் செய்யும் ஒரு உறுப்பினர் 

5 . பிரிவு 17- ல் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 17 - ன் 
துணைப்பிரிவு (2 )- ல் , 

(i ) இனம் ( vi)- ல் தற்போதுள்ள சொற்களுக்கு பிறகு பின்வரும் 
சொற்கள் இணைக்கப்பட வேண்டும் , அதாவது : 

" அல்லது அவர் நியமனம் செய்யும் உயர் கல்வித்துறையில் உள்ள 
அரசு இணை செயலாளரின் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரி ;. 

( ii ) இனம் ( vii )- ல் தற்போதுள்ள சொற்களுக்குபிறகு பின்வரும் 
சொற்கள் இணைக்கப்பட வேண்டும் , அதாவது: 

" அல்லது அவர் நியமனம் செய்யும் சட்டத்துறையில் அரசு இணை 
செயலாளரின் பதவிக்கு குறையாத ஒரு அதிகாரி ; 

( iii ) இனம் ( xii)- க்குப்பின் பின்வரும் இனங்கள் இணைக்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

" ( xiii ) அரசு முதன்மைச் செயலாளர் , நிதிதுறை அல்லது அவர் 
நியமனம் செய்யும் நிதித்துறையின் அரசு இணை செயலாளரின் பதவிக்கு 
குறையாத ஒரு அலுவலர் ; 


(xiv ) உயர் படிப்புக்கான கவுன்சிலிங் உறுப்பினர்களில் இருந்தும் 
நிர்வாகக்குழு நியமனம் செய்த ஒரு உறுப்பினர் ; 

( xv ) அரசு நியமனம் செய்த இரண்டு சட்ட வல்லுநர் அதில் ஒருவர் 
பெண் ஆக இருக்க வேண்டும் . 

6 . பிரிவு 27 - ல் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 27 - ல் 
துணைப்பிரிவு (1) - ல் அட்டவணை ( எ ) - க்கு பதில் பின்வரும் அட்டவணை 
இணைத்துக்கொள்ளவேண்டும் , அதாவது : 

“ ( எ ) கேரள பார் கவுன்சிலின் ஒரு பிரதிநிதி " 
7 . 46எ என்ற புதிய பிரிவை இணைத்தல் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 
46 - க்கு பிறகு பின் வரும் பிரிவு இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் , 
அதாவது : 

" 46எ . நெறிமுறைகள் நல்குவதற்குரிய அரசின் அதிகாரம் . -- பல்கலைக் 
கழகத்திலுள்ள மாணவ மாணவிகளின் கட்டணம் மற்றும் அனுமதி தொடர்பாக 
காலாகாலங்களில் அரசால் உருவாக்கப்படும் நெறிமுறைகளை செயல்படுத்துவ 
தற்கு பல்கலைக்கழகங்களை நெறிப்படுத்த அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கும் . 

எனினும் , அத்தகைய நெறிமுறைப்படுத்தலில் செயல்பாட்டுக் குழுவின் 
தீர்மானம் இறுதியானதாக இருக்கும். " 


8 . இரத்தாதலும் தவிர்ப்பும். - (1) 2008- ன் உயர் சட்டக்கல்விக்கான தேசிய 
பல்கலைக்கழகம் (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2008 - 21 )- ன் இதன் மூலம் இரத்து 
செய்யப்படுகிறது . 


( 2 ) எனினும் , அவ்வாறு இரத்துசெய்யப்பட்டபோதிலும் மேற்கூறிய 
அவசரசட்டத்தினால் திருத்தப்பட்ட முதற்சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட 
ஏதேனும் செயல் அல்லது மேற்கொண்ட ஏதேனும் நடவடிக்கையும் இந்த 
சட்டத்தினால் திருத்தப்பட்ட முதற்சட்டப்படி செய்யப்பட்டதாக அல்லது 
மேற்கொள்ளப்பட்டதாக கருதப்பட வேண்டும் . 


